NOVEMBER/DECEMBER 2023 


CTA51 — இலக்கியம்‌ 5 - சங்க இலக்கியம்‌ (அகம்‌) 


ime : Three hours Maximum : 75 marks 
(0 0; 


பகுதி அ -— (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

1 “சிறுமை உறுபவோ செய்பறியலரே' - யார்‌? 

2. குட்டுவன்‌ அகப்பா அழியப்‌ பகல்‌ தீவேட்டவன்‌ யார்‌? 
3. குறுந்தொகையின்‌ பெயர்க்காரணத்தைக்‌ குறப்பிடுக. 
4. “கொங்குதேர்‌ வாழ்க்கை - என்ற பாடல்‌ யார்‌ கூற்று? 
5. மருதக்கலியின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


6. வலிமுன்பின்‌' - என்னும்‌ ' பாலைக்‌ கலி யாருடைய 
ப கூற்று? 


7.  அகநானுற்றைத்‌ தொகுத்தவர்‌ பெயரைக்‌ குறிப்பிடுக. 


8... 'கோழிலை வாழை' என்ற அகநானூற்றுப்‌ பாடலின்‌ 
திணை யாது? 


9.  நெடுநல்வாடையின்‌ உரிப்பொருளைச்‌ சுட்டுக. 


10. நெடுநல்வாடையில்‌ சுட்டப்பெறும்‌ அரசன்‌ யார்‌? 
8901 


in 


12. 


13. 


14. 


பகுதி ஆ--6% 5- 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


. (அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(ஆ) 


பிரிவுணர்த்திய தலைவிக்கு நற்றிணைத்‌ | 
கூறியது யாது? 

(அல்லது) 
கண்டோர்‌ கூற்றாக அமைந்த நற்றிணைப்‌ பாடலை 
விளக்குக. 


நாடனுடன்‌ கொண்ட நட்பைத்‌ தலைவி எவ்வாறு 
பாராட்டுகின்றாள்‌? 


(அல்லது) 
£பறைபடப்‌ பணிலம்‌' என்ற குறுந்தொகைப்‌ 
பாடலை விளக்குக. 
£பாஅலம்‌  பணைச்செவி' என்ற பாடல்வழி 
பாலைக்‌ காட்சியை எழுதுகு. 

(அல்லது) 
தலைவி ஊடல்‌ தீர்ந்தமையைப்‌ “போதவிழ்‌ 


பனிப்பொய்கை' என்ற பாடல்வழி எழுதுக. 
அகநானூற்றுப்‌ பரணர்‌ பாடல்‌ கூறும்‌ வரலாற்றுச்‌ 
செய்தியை எழுதுக. 

(அல்லது) 


“வான்கடற்‌ பரப்பின்‌ என்ற பாடலின்‌ நெய்தற்‌ 
சூழலை எழுதுக. 


2 3901 


15. 


(அ) நெடுநல்வாடை அகப்புற நூல்‌ என்னும்‌ கருத்தைப்‌ 
ஆய்க. 
(அல்லது) 


(ஆ) கூதிர்காலத்து வருணனையை 
வழி விளக்குக. 


நெடுநல்வாடை 
பகுதி இ- ௫ % 10 ௫ 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 


நற்றிணையில்‌ அமைந்த குறிஞ்சித்‌ திணைப்‌ பாடலின்‌ 


பொருண்மையைக்‌ கட்டுரைக்க. 


குறுந்தொகைத்‌ தலைவியின்‌ காதலுணர்வை விளக்கி 


வரைக. 


தலைவியைப்‌ பிரியாதே எனத்‌ தோழி 
அறிவுறுத்துதலைத்‌ 'தொடங்கற்கண்‌ தோன்றிய” என்ற 
பாடல்வழி எழுதுக. > 


கல்லாடனார்‌ பாடிய அகநானூற்றுப்‌ பாலைப்‌ பாடல்‌ 
குறித்துக்‌ கட்டுரைக்க. 


நெடுநல்வாடை, அரண்மனையின்‌ எழில்‌ குறித்துக்‌ 
கூறுவனவற்றைக்‌ கட்டுரைக்க. 


ப்‌ 3901 


